கழக வெளியீடு: ௭௦௫ 


திருந்றும்‌ சிவமணியும்‌ 


ஆசிரியர்‌ : 
இத்தாந்த பண்டிதர்‌, கழகப்புலவர்‌, . 
திரு. ப. இராமநாத பிள்ளை அவர்கள்‌ 


[முதற்‌ பதிப்பு] 


ஆ. 


திருநெல்வேலித்‌ தேன்னிந்திய 
சைவசித்தாந்த பகன்‌ கழகம்‌, லிமிடேட்‌, 
திருநெல்வேலி. ! ்‌... சென்னை-1, 


Co 


வக பங்க்‌ உனா 
திருநீறு சிவமணி என்னும்‌ இரண்டும்‌ செர்ரெறி 
யாளரின்‌ திரு அடையாளங்களாகும்‌. * இவ்‌அடையா 
எங்களை மங்காமல்‌ அணிக்‌ திருப்போர்‌ மனம்‌ அயராய்‌ 
இருப்பர்‌. அம்மனத்தின்வழி நிகழும்‌ சொல்லும்‌ 
செயலும்‌ நல்லன வாகவே நிகழும்‌. இவ்‌அடையாளங்கள்‌ 
ஏனைச்‌ சமயத்தார்‌ கைக்கொண்டு ஒழுகும்‌ வெறும்‌ 
அடையாளங்கள்‌ போன்றில்லாமல்‌ பேருண்மையினை 
யும்‌ உணர்த்துவன. பிறவி சோயை நீச்குவதுபோன்று 
உடலு௮ நோயை உடனடியாக நீக்கும்‌ ஒண்மைய அ. 


இவ்‌அடையாளங்களைப்‌ பூண்பார்‌ நினைவில்‌ என்‌ 
றும்‌ மாறாது கடவுள்‌ தம்மோடு உடனிருக்கிறார்‌ என்‌ 
னும்‌ உண்மையே தோன்றும்‌. அதனால்‌ நன்மையிற் 
செல்லும்‌ ஊக்கம்‌ நாளும்‌ பெருகும்‌. அரயெலொர்‌ 
கொள்ளும்‌ கொடி முதலிய அடையாளங்கள்‌ போன்று 
வணங்கத்‌ தகுந்த வான்பொருளும்‌ ஆகும்‌. திருநீறு 
ரோய்‌, பேய்பிடி, ஈச்சுத்‌ துன்பம்‌ முதலிய பல இன்னல்‌ 
களை உடனே போக்கும்‌; மேலும்‌ வரவொட்டாது 
தடுக்கும்‌. சவமணி ஈம்‌ மேனிமேல்‌ திகழ்வதால்‌ அதன்‌ 
கண்‌ தோன்றும்‌ மின்‌ஆற்றல்‌ ஈம்‌ உடலிற்‌ பாய்ட்.து 
கோய்‌ நீக்கத்தையும்‌ உடலுமத்தையும்‌ தரும்‌. இவ்‌ 
வாற்றால்‌ திருநீறு சிவமணி இரண்டும்‌ பொருள்நிறை 
அடையாளங்களாக இருப்பத புலனாம்‌. இவ்அடை 
யாளம்‌ பூண்பார்‌ நடமாடும்‌ கோயிலாவர்‌, இவற்றை 
. விளக்கும்‌ இந்நூலைக்‌ கற்றும்‌ கற்கத்‌ துணைசெய்தும்‌ 
கடவுள்‌ அருள்‌ எய்தி இன்புறுவாராக,. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


அப்பர்‌ அச்சகம்‌, சென்னை-1.- 5-54; 0. 5,200. 


ஓம்‌ 
திருச்‌ிற்றம்பலம்‌ 


திருநீறும்‌ சிவமணியும்‌ 


௮4௨ 


க. திருநீறு 
தொன்மை 
தொன்மைக்‌ தமிழ்நெறிச்‌ செல்வர்களாகிய திரு 
நெறியினரும்‌, திருமால்‌ நெறியினரும்‌, பிறரும்‌ தெய்வத்‌ 
திருஅடையாளமாக மேற்கொண்டு ஒழுவெருவ ௮ திருநீறே. 
ம்மட்டோ, மற்றைய மேல்நாடு இழ்காடுகளிலுள்ள 
அறிஞரும்‌ பிறரும்‌ திருநீறே மேற்கொண்டு இறந்தனர்‌. 
இவ்வுண்மை இன்றும்‌ அவர்கள்‌ கொண்டாடி வரும்‌ 
“ சரம்பற்பூசுந்‌ திருநாள்‌ ்‌” என்னும்‌ மெய்ம்மைப்‌ பெருநாள்‌ 
ஐயமின்றி உணர்த்தி வருகின்றது. திருநெறியினர்‌- 
இத்தார்‌ தசைவர்‌. திருமால்‌ நெறியினர்‌ - வைணவர்‌. 
இருகி.௮--திருவெண்ணீறு. 


தூய்மை 

காணப்படும்‌ உலக உடம்புகள்‌ ஐம்பூதப்புணர்ப்பினால்‌ 
உளவாவன. இவற்றைப்‌ பருப்பொருள்‌ என்போம்‌. இவை 
ஒரு தன்மையன. ஆனால்‌, பெருக்க சுருக்க நிலையின. 
இவை உண்மை நிலையிற்‌ சாம்பராம்‌ தன்மைய. இவற்றை 
மேலெழுந்த வாரியாகப்‌ புறகோக்கின்‌ தூய்மையுடையன 
வாகக்‌ காணப்படும்‌. பைம்மறியாப்‌ பார்த்தல்போல்‌ ௮. 
கோக்க வழித்‌ தூவா நிலையே அமுக்கு நிலையே புலனாகும்‌. 
இவ்‌ அழுக்கு, கட்புலனாம்‌ நிலன்‌ நீர்‌ நெருப்பு என்னும்‌ 
மூன்றனுள்‌ எதனால்‌ முற்றும்‌ அகலும்‌ என ராயின்‌, 
நெருப்பினால்‌ என்று புலனாகும்‌; என்னை ? நிலனும்‌ நீரும்‌ 
ஒளிவடி வின்றி அழுக்குற்று நிற்கும்‌ தன்மையான்‌. 

இரட்ட 


- 2 திருநீறும்‌ சவமணியும்‌ 


நெருப்பு ஒன்றே ஒளிவடிவோடு, அழுக்கற்று 
விளங்கக்‌ காண்கின்றோம்‌. இந்‌ நெருப்பே இயற்கையிலேயே 
அருள்‌ஓளி வடிவாய்த்‌ தரய்மையாகத்‌ திகழ்கின்ற முழு 
முதற்‌ கடவுளுக்கு ஒருபுடை ஒப்பாக உணர்த்தற்குரியஅ. 
முதல்வன்‌ தன்னைச்‌ சார்ந்த ஆவிகளின்‌ மும்மல அழுக்கை 
அகற்றிக்‌ தூய்மை ஆக்கித்‌ தன்‌ வண்ணமாய்‌ ஒளிறச்‌ 
செய்கின்றான்‌. அதுபோல்‌ நெருப்பும்‌ உலகுடம்புகளை 
அவற்றின்‌ உண்மை மறைப்பாம்‌ பருமை அழுக்குகளை 
அகற்றித்‌ தன்வண்ணம்‌ ஒளிறச்செய்அ தாய சாம்பராக்கு 
கின்றது. எனவே, எல்லாப்‌ பொருள்களின்‌ உண்மைத்‌ 
தூய நிலையை உணர்த்துவது சாம்பல்‌ ஒன்றேயாம்‌. 
இவ்வுண்மை புலப்படவே தெய்வநாட்டமுள்ள மெய்யடி 
யார்கள்‌ தூய சாம்பலை மெய்யார அணிந்‌ அ மினிர்னெ றனர்‌. 
இத்திருஅடையாளம்போல்‌ சந்தனம்‌ குங்குமம்‌ முதலிய 
ஏனை அடையாளங்கள்‌ சிறக்கும்‌ வன்மையுடையன அல்ல. 

மேலும்‌ எல்லாம்‌ ஒடுங்கிய காலத்து எஞ்சி நிற்பது 
சாம்பர்‌ ஒன்றேயாம்‌. இவ்வுண்மை தேற்றவே பேசொடுக்கப்‌ 
பெருமானாகிய முழுமுதற்‌ வென்‌ இருகிறணியம்‌ செல்வனார்‌ 
என எல்லாரானும்‌ போற்றப்படுதின்றனன்‌. *புறம்தூய்மை 
நீரான்‌ அமையி?னும்‌, அந்நீர்‌ “அகம்‌ தூய்மையாகிய 
வாய்மை'த்‌ தெய்வ நாட்டத்தினைக்‌ குறிக்கும்‌ திரு ௮டை 
யாளமாகாஅ, திருநீறு ஒன்றே அதனைக்‌ குறிக்கும்‌ திரு 
அடையாளம்‌ என்க. எனவே புறந்தூய்மை சிறப்பாக நீறு 


ஒன்றானே அமையும்‌ என்க, 
மாண்பு 


திமுறைக்கண்‌ திருமீற்றுமாண்பு பல இடங்களில்‌ 
மொழித்தருளப்‌ பெற்றுள்ள. அம்மட்டோடும்‌ அமை 
யா அ ஆளுடைய பிள்ளையார்‌ திருநீற்று த்‌ திருப்பதிகம்‌ என 
ஒன்‌ றருளிச்செய்தனர்‌. திருரெறிய தமிழாயெ தேவாரத்‌ 
தின்கண்‌ தனித்‌ திருப்பதிகங்களாக விளங்குவன : 
திருநீற்றுப்பதிகம்‌, திருப்பாசுரம்‌, திரு௮ங்கமாலை, திருத்தொண்டத்‌ 
நொகை என்னும்‌ நான்குமேயாம்‌. இவை முறையே 


திருநீறும்‌ வெமணியும்‌ 3 


திருவருளையும்‌, திருவருள்‌ விளக்கத்தையும்‌, திருவருள்‌ 


வழிபாட்டையும்‌, வழிபட்டுப்ர்த மெய்ய டியார்கள்‌ 


இறப்பையும்‌ குறிப்பன. 


உ 


i 


439 


க. திருநீறு 


39 


33 


திருமுறைத்‌ திருமாமறையாம்‌ மந்திரமாகும்‌, 
வானவர்கள்‌ தத்தம்‌ மேனிமேல்‌ அணிந்து 
மகிழும்‌ தகையதாகும்‌. 
உண்மை அழகை ஊட்டுவிக்கும்‌ சுந்தரத்‌ 
தோற்றத்ததாகும்‌, 

ருவருள்‌ உறுவாய்த்‌ தொழப்படுந்‌ தன்மை 
யதாகும, ்‌ 
வீடு பேற்றுக்குக்‌ கூடும்‌ வாயிலாகும்‌. 
ஈன்னெறிக்குவழிகாட்டும்‌ ஓண்மையதாகும்‌. - 
திருநான்மறைகளில்‌ இிறப்பித்து நவிலப்‌ 
படும்‌ மெய்ம்மையதாகும்‌. 
உடல்நோய்‌, உளநோய்‌, உயிர்கோய்‌ முதலிய 
கொடுந்‌ அன்பங்களையும்‌ அடும்‌ தன்மைய ௮. 
மெய்யுணர்வு கைவரச்‌ செய்யும்‌ செம்மை 
வாய்ந்தஅ., 1 
பழியொடு படரும்‌ இழிவுகள்‌ அனைத்தும்‌ 
ஒழியச்‌ செய்வது. 
எப்போ அம்‌ ஓதிஉய்யும்‌ செப்பம்‌ வாய்ந்த அ. 
ஓஅதல்‌-பாராயணம்‌ செய்தல்‌. திருவெண்‌ 
நீறு என்னும்‌ சொல்லும்‌ எண்ணின்‌ திருஜக்‌ 
தெழுத்தேயாம்‌. 
மெய்யுணர்வு நல்கும்‌ இறை நூல்களில்‌ ஓதப்‌ 
படுவ அ. 


_வீடபேற்றுச்‌ செவ்விவாய்ந்த முனிவர்கள்‌ 


நனிவிரும்பி ௮ணிக்து அகமகிமும்‌ இனிமை 
வாயரந்தஅ. 

அழிவிலா உண்மையாவ அ. 

மெய்ந்நெறி நிற்பார்‌ அனைவரும்‌ மேவிப்‌ 
புகழ்வஅ. 

மாறில்‌ பற்றாம்‌ பத்தியினை வழங்குவ அ. 


திருநீறும்‌ சவமணியும்‌ 


௧௪. திருநீறு போற்றிப்‌ புகழ ஈறில்‌ இன்பந்‌ தருவது. 


௧௮. 


ம] 


92 


92 


23 


95 


29 


இம்மை வாழ்வைச்‌ செம்மையுறச்‌ செய்வ... 
கண்டார்க்கு இன்பந்‌ தரும்‌ உண்மைய. 
அணிக்‌ தார்க்கு ஆனா அழகைத்‌ தருவஅ. 
இவெத்தைப்‌ பேணி மங்காமல்‌ பூசும்‌ மெம்‌ 
யன்பர்கட்கெல்லாம்‌ ஈன்மதிப்புத்தருவஅ. 
நீங்கா மாண்பினை ஓங்குவிப்பஅ 
தொடர்ந்துவரும்‌ நல்லறிவை வளரச்‌ 
செய்வத. 

மாற்றமும்‌ மனமும்‌ செல்லா ஏற்றமாம்‌ 
உலகம்‌ எய்‌துவிப்பது. 

பண்ணிய பாவத்தை நண்ணிநின்று அனுக்‌ 
கும்‌ புண்ணிய உருவாய்‌ உள்ள அ. 
அவாவினை ஆற்ற அறுக்கும்‌ தவாப்படை. 
ஆவத. 

எல்லாப்‌ பொருள்களின்‌ முடிவாய்‌ தீ 
திகழ்வது. 

உலகெலாம்‌ புகழும்‌ ஒண்மை வாய்ந்த. 
அழியாப்‌ பெரும்பொருட்கு : வழியாம்‌ 
அறநிலைப்‌ பொருளாவது, 
எந்நெறியினர்க்கும்‌௮மையப்‌ பொருந்‌ அவ அ... 
வாய்மைத்‌ தூயோர்‌ தாய்மையோ டணிவது. 
மும்மல காரியப்‌ பிணிப்பாய்த்‌ திரியும்‌ 
கோட்டைகளை நீறாக்குவ ௮. 

பிறப்பாகிய இம்மைக்கும்‌ மேற்பிறப்பாயெ 
உம்மைக்கும்‌ சிறந்த துணையாவது. 

இடம்‌ செயல்‌ காலம்‌ எல்லாவற்றினும்‌ 
விடாத பயிலப்படுவ ௮. 

பிறப்பிற்குக்‌ காரணமாகிய இறப்பினை 
நீக்குவது. 

தன்‌ தூய்மையால்‌ சார்ந்த பொருள்‌ 
அனை த்தையும்‌ தூய்மை செய்வ அ. 
பேரொடுக்கப்‌ பெருமானை நினைவூட்டும்‌ 


தன்மையால்‌ பெரியோரால்‌ மதிக்கப்பட அ. 


ஆ 


திருநீறும்‌ இவமணியும்‌ 5 


௩௮. திருநீறு திருவருள்‌ உருவாய்த்‌ திகழ்வஅ. 


௩௯. ௭ காதலித்து அணிவார்க்குக்‌ கணக்கில்‌ 
பொறுமை கைகூடச்‌ செய்வ அ. 
Os இருவகைச்‌ செருக்கனர்க்கு என்றும்‌ எட்டா 
இயல்பின அ. 
௫௪௧௭ வழிப்பேற்று ஒளியினர்தம்‌ விழுமிய 


யாக்கையின்‌ மேலது. வழிப்பேறு-—பத 
முத்தி. விழுப்பேறு—பாமுத்தி, 


அடு ஞூ உடலுறு நோயை ஒழிக்கும்‌ ஒண்மை 
யதாய்ப்‌ பிறவாப்‌ பெருவாழ்வு அருள்வது. 

௪௩. .,, வேந்தன்‌. நிறமாம்‌ வெண்மையாயிருத்த 
லால்‌ சிவபெருமான்‌ வடிவின அ. வேந்தன்‌ 
சிவபெருமான்‌. 

கு இ கங்காளன்‌ ஆகிய இவபெருமான்‌ பூசி வழி 
காட்டும்‌ கவ௪த்தன்மை வாய்ந்தது. 

௪௫. ; அழலினைச்‌ சார்ந்த பருப்பொருள்கள்‌ தூய 


வாக்கப்பட்டு வெள்ளிய நீராய்‌ அதனையே 
பற்றுக்கோடாகக்‌ இடப்பதுபோல்‌ சுத்த 
மாயை முதலான ஏனைப்பருப்பொருள்கள்‌ 
இறைவன்‌ தன்‌ ஞான ௮னலின்‌ சேர்க்கை 
யால்‌ தூயவாக்கப்பட்டு அவனையே பற்றுக்‌ 
கோடாகக்‌ கடக்கும்‌ வாய்மை காட்டுவ.௮. 


சுடலைப்பொடி 


பேரொடுக்கப்‌ பெருமான்‌ “ மண்முதற்‌ சிவமதீறா”'யுள்‌ ள 
மெய்கள்‌ அனை த்தையும்‌ ஒருங்கே ஓடுக்குவன்‌. மெய்கள்‌--- 
தத்துவங்கள்‌. இத்தத்துவம்‌ மூவகைப்படும்‌. அவை, 
உடல்மெய்‌, உணர்வுமெய்‌, உணர்த்துமெய்‌ என்பன. இம்‌ 
மூன்றும்‌ முறையே ஆன்மதத்துவம்‌, வித்தியாதத்‌ அவம்‌, 
இவதத்‌. அவம்‌ எனக்‌ கூறப்படும்‌, ஆன்மதத்‌ அவம்‌ இருபத்து 
நான்கு; வித்தியாதத் துவம்‌ ஏழு; சிவதத்துவம்‌ ஜந்து; 
ஆகமொத்தம்‌ அருஞ்சைவர்தத்துவம்‌ முப்பத்தாறு. 
இத்தத்துவங்களான்‌ ஆவிகட்கு உடல்‌, கலன்‌, உலகு, 


6 திருநீறும்‌ சவமணியும்‌ 


ஊண்‌ முதலியன வினைக்டோக முழு முதல்வன்‌ ஆக்கி 
்‌ அளித்தருள்வன்‌ . இவ்வுடல்கலன்‌ முதலியவைகளை நெற்றிக்‌ 
கண்‌ நெருப்பால்‌ சுட்டெரித்குப்‌ பேரொடுக்கம்‌ புரிவன்‌. 
அச்சாம்பலினைப்‌ பேரொடுக்க அடையாளமாகப்‌ பூசி 
யருள்வன்‌. இதுவே “காடுடைய சுடலைப்பொடி.. ? 


நம்பக அடையாளம்‌ 
இடையிடையே எவரானும்‌ அடக்க ஒண்ணா இன்னா 
தாரை ஈன்னெறிப்படுக்த இறைவன்‌ அருள்‌ தோற்றமுற்௮! 
முறைசெய்யுங்கால்‌ ஏற்படும்‌ படுகளத்து அவரெலாம 
மாள்வர்‌. அச்சாம்பலை அணிந்து ஆடுவன்‌ ஆண்டான்‌. 
அவவுண்மை போற்றிப்‌ புகழப்படும்‌ தொன்மைச்‌ 
செந்தமிழ்ப்பா வருமாறு : 
மண்டமர்‌ பலகடந்து மதுகையால்‌ நீறணிந்து 
பண்டரங்கம்‌ ஆடூங்கால்‌ பணைஎழில்‌ அணைமேன்‌ தோள்‌ 
வண்டரற்றங்‌ கூந்தலாள்‌ வளர்தூக்குத்‌ தருவாளோ, 
கலித்தொகை, கடவுள்‌ வாழ்த. 
மேலதன்‌ விரிவு : 
“ ஏறமர்‌ கடவுள்‌ மூஎயில்‌ எய்வழிக்‌ 
கூறுகூ முகக்‌ கோடியோடூம்‌ படையோடூம்‌ 
வேறவே றருவின்‌ விண்மிசைப்‌ பாத்தனர்‌ 
அவ்வழி ஒளியோடூம்‌ உருவோடூம்‌ தோன்றித்‌ 
௫. தேர்முன்‌ நின்று திசைதலை பனிப்பச்‌ 
சுவையும்‌ குறிப்பும்‌ ஒழிவில தோன்றி 
அவையவை அவ்வழி ஆடினன்‌ ஆட 
மைந்தரும்‌ மகளிரும்‌ தந்நிலை அழிய 
மேய்ப்பட சுவையோடூ கைப்படை மறப்பக்‌ 
௧௦. கடிய காலக்‌ காற்றேன ஏற்றவன்‌ 
படிநிலை திரியாப்‌ பாண்டரங்‌ கம்மே. ?” 


கலித்தொகை, உரை-ஈச்‌இனார்க்கினியர்‌.. 


திருநீறும்‌ சிவமணியும்‌ 7 


பதிற்றுப்பத்துக்‌ கடவுள்‌ வாழ்த்தில்‌ ஈரணிக்‌ குறிப்‌ 


பால்‌ திருநீறு பெறப்படும்‌ ; 


0. 


* எரியேள்ளு அன்ன நிறத்தன்‌ விரியிணர்க்‌ 


கோன்றையம்‌ பைந்தார்‌ அகலத்தன்‌ போன்றார்‌ 

எயிலேரி பூட்டிய வில்லன்‌ பயிலிருள்‌ 

காடமர்ந்து ஆடிய ஆடலன்‌ நீடிப்‌ 

புறம்புதை தாழ்ந்த சடையன்‌ குறங்கறைந்து 

வேண்மணி ஆர்க்கும்‌ விழவினன்‌ நுண்ணூல்‌ 

சிரந்தை யிரட்டூம்‌ விரலனிரண்‌ ட6ருவாய்‌ 

ஈரணி பேற்ற வேழிற்றகையன்‌ ஏரும்‌. 

இளம்பிறை சேர்ந்த நதலன்‌ களங்கனி 

மாறேற்கும்‌ பண்பின்‌ மறுமிடற்றன்‌ தேறிய 

சூலம்‌ பிடித்த சுடர்ப்படைக்‌ 

காலக்‌ கடவுட்கு உயர்கமா வலனே.” 
பதிற்றுப்பத்து, கடவுள்‌. 


“காடமர்ந்து ஆடிய ஆடலன்‌ ?” என்னும்‌ குறிப்புத்‌ தரு 


நீற்றுப்‌ பொலிவால்‌ நண்ணும்‌. 
வலந்தான்‌ கழலிடம்‌ பாடகம்‌ பாம்பு வலம்‌இடமே 
கலந்தான்‌ வலநீ றிடம்சாந்‌ தேரிவலம்‌ பந்திடம்‌என்பு 
அலந்தார்‌ வலம்‌இடம்‌ ஆடகம்‌ வேல்வலம்‌ ஆழிஇடம்‌ 
சலந்தாழ்‌ சடைவலம்‌ தண்ணம்குழல்‌ இடம்‌ சங்கரற்கே.” 


— திருமுறை ௧௧. சேரர்‌. பொன்‌ - ௬௫. 


பழந்தமிழ்‌ வேந்தர்கள்‌ திருமுடி.யின்கண்‌ , முக்கட்‌ 


செல்வர்‌ திரு௮டியாம்‌ திருவெண்ணீற்றை அன்புடன்‌ 
அணிக்‌ அ அகமஇழ்வர்‌. அவ்வுண்மை வருமாறு : 

“ நிலவுக்கதிர்‌ முடித்த நீளிரும்‌ சென்னி 
௫௫. உலகுபோதி உருவத்து உயர்ந்தோன்‌ சேவடி 


மறஞ்சேர்‌ வஞ்சி மாலையொடு புனைந்து 7 
இறைஞ்சாச்‌ சேன்னி இறைஞ்சி வலங்கொண்டு.” 


சிலம்பு. கால்கோட்‌ காதை. 


திருநீறும்‌ சவமணியும்‌ 


சேவடி-திருமீறு ; இருவருளூரு. 
போர்முனைக்கண்ணும்‌ திருநீறு அணிபவர்‌ உய்வர்‌ : 

௨௨௫. “ சடையினர்‌ உடையினர்‌ சாம்பற்‌ பூச்சினர்‌, ” 

சிலம்பு. கால்கோட்‌ காதை, 
ஏனாதிநாத நாயனார்‌ புராணத்து அதிசூரன்‌ வென்றதா 
தருநீற்றால்‌ என்க: 
“கண்டபோழு தேகேட்டேன்‌ முன்பிவர்மேற்‌ காணாத்‌ 
வேண்திருநீற்‌ நின்போலிவு மேற்கண்டேன்வேறினிஎன்‌ 
அண்டர்பிரான்‌ சீரடியார்‌ ஆயினார்‌ என்றுமனம்‌ தி 
கோண்டிவர்தம்‌ கொள்கைக்‌ குறிவழிரிற்‌ பேனேன்று. 
திருமுறை ௧௨. ஏனாதி - ௨௮: 
திருநீற்றுக்கோல நினைப்பூட்டைக்‌ கண்டு நிலமுறிப்‌ 
யணிந்தனர்‌ சேரர்‌ காவலர்‌ : 
சோர்‌ பேருமான்‌ தொழக்கண்ட சிந்தை 
கலங்கி முன்‌ வணங்கி 
யாரேன்‌ றடியே னைக்கோண்ட தடியேன்‌ 
அடிவண்‌ ணானேன்னச்‌ 
சேரர்‌ பிரானும்‌ அடிச்சேரன்‌ 
அடியேன்‌ என்று திருநீற்றின்‌ 
வார வேடம்‌ நினைப்பித்தீர்‌ வருந்தா 
தேகும்‌ எனமோழிந்தார்‌. 
திருமுறை ௧௨. சேரமான்‌ - ௧௯, 
பெருந்தக்க பொருளாம்‌ பெண்ணைப்‌ பெறக்‌ காதல்‌ 
கொள்‌ ஆடவர்‌ ௮ணிவது திருவெண்ணீறு : 

“£ காய்சின வேலன்ன மின்னியல்‌ கண்ணின்‌ வலைகலந்து 
வீசின போதள்ளம்‌ மீனிழந்‌ தார்வியன்‌ தென்புலியூர்‌ 
ஈசன சாந்தும்‌ எருக்கும்‌ அணிந்தோர்‌ கிழிபிடித்தப்‌ 
பாய்சின மாவேன ஏறுவர்‌ சீறார்ப்‌ பனைமடலே.” 

௮. திருக்கோவையார்‌ - ௪௪. 


திருநீறும்‌ கெமணியும்‌ 9 


ஈசன சாந்த ஈசனுடைய நீறு, 
ஆவிகளின்‌ வினை அகல ஆண்டவன்‌ நீறணிதல்‌ : 
“ தினைவளம்‌ காத்துச்‌ சிலம்பேதிர்‌ கூஉய்ச்சிற்றில்‌ 
முற்றிழைத்துச்‌ 
சுனைவளம்‌ பாய்ந்து தஅணைமலர்‌ கொய்து 
தொழுதேழுவார்‌ 
வினைவளம்‌ நீறெழ நீறணி அம்பல 
வன்றன்‌ வேற்பிற்‌ 
புனைவளர்‌ கோம்பரன்‌ னாயன்ன காண்டூம்‌ 
புனமயிலே. ”” --௮. திருக்கோ - ௧௧௮, 
ஆண்டான்‌ நீராடி விளங்கல்‌ ஆவிகள்‌ நீறாடி 
விளங்கவே : 

“ அடித்தலத்தின்‌ அன்றாக்கன்‌ ஐந்கான்கு தோளும்‌ 
முடித்தலமும்‌ நீமுரித்த வாறேன்‌-முடித்தலத்தில்‌ 
ஆறாடி ஆறா அனலாடி அவ்‌அனலின்‌ 
நீறாடி. நெய்யாடி நீ.” 

. ௧௧, காரைக்காலம்மை - திரு 

விரட்டைமணி- ௧௪. 
நீறாடுதல்‌— திருநீறணிதல்‌. 
திருவெண்ணீற்றை மெய்ப்பொருள்‌ எனக்கொண்டு 
உயிர்‌ கொடுத்தும்‌ காட்டியவர்‌ மெய்ப்பொருள்‌ நாயனார்‌. 
அம்மட்டோ ஆண்டவன்‌ திருவடி. சேருங்கால்‌ வேண்டும்‌ 
எண்ணமும்‌ செயலும்‌ அதுவே என்பதைக்‌ காட்டி 
அருளியவரும்‌ அவரே ஆம்‌. அது வருமாறு : 

“ அரசியல்‌ ஆயத்‌ தார்க்கும்‌ அழிவுறும்‌ காத லார்க்கும்‌ 
விரவிய சேய்கை எல்லாம்‌ விளம்புவார்‌ விதிமி னாலே. 
பரவிய திருநீற்‌ றன்பு பாதுகாத்து உய்ப்பீர்‌ என்று 
புரவலர்‌ மன்றுள்‌ ஆடூம்‌ பூங்கழல்‌ சிந்தை செய்வார்‌.” 


_— ௧௨. மெய்ப்‌ - ௨௨, 
இ. 0.௨2 


10 திருநீறும்‌ சவமணியும்‌ 
பாண்டி மாதேவியாராம்‌ மங்கையர்க்கரஇயார்‌ “பொங்‌. 
கொளிவெண் திருநீறு பரப்பினார்‌; அதனால்‌ அவர்‌ 
குலோத்அங்க சோழ வேந்தரும்‌ உலகெலாம்‌ திருநீறு 
பரப்பித்‌ திருநீற்றுச்சோழர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றுத்‌ 
திகழ்ந்தார்‌, 
வினை தங்காமையும்‌ விழுப்பேறு எய்தலும்‌ நினையில்‌ 
திருநீற்று நிறைவால்‌ எய்தும்‌ : 
* கங்காளன்‌ பூசும்‌ கவசத்‌ திருநீற்றை 

மங்காமற்‌ பூச மகிழ்வரே யாமாகில்‌ 

தங்கா வினைகளும்‌ சாரும்‌ சிவகதி 

சிங்கார மான திருவடி சேர்வரே. ?? 


--௧௦, திருமந்திரம்‌ ௧௬௬௬. 


கவசம்‌-—மெய்புகு கருவி; போர்முனைச்‌ சட்டை. 
திருவெண்ணீறு 4 மாயப்போர்செய்‌ மெய்யடியார்கள்‌ 
“அணியும்‌ போருடை. 

திருமால்‌ நெறியினரும்‌, கெபெருமான்‌ பூசுவதும்‌, 
திருக்கண்ணன்‌ பூசுவதும்‌, திருமாலடியவர்‌ பூசுவதும்‌ திரு 

வெண்ணீறே என நவின்றுள்ளனர்‌ : 
வேந்தார்‌ என்பும்‌ சுடநீறும்‌ மெய்யிற்‌ பூசிக்‌ கையகத்தோர்‌ 
சந்தார்‌ தலைகோண்‌ லேகேழும்‌ திரியும்‌ பேரியோன்‌....... 
_—பெரியதிரு. ௯௯௫. 


கோன்னவிலும்‌ மூவிலைவேல்‌ கூத்தன்‌ பொடியாடி. 
_— பெரிய திருமடல்‌ வரி - எக: 


* தோலும்‌? ௮. திருக்கோ -௧௮. 
ர “ஞானவாள்‌? ,, திருவா. திருப்படை - ௧, 


திருநீறும்‌ சிவமணியும்‌ 11 
£ கரிய மேனிமிசை வேளிய நீறு 


சிறிதே யிடம்‌ 

பேரிய கோலத்‌ தடங்கண்ணன்‌ விண்ணோர்‌ 
பெருமான்‌ தன்னை ல்‌ 

உரிய சோல்லால்‌ இசைமாலைகள்‌ ஏத்தி 
உள்ளப்பேற்றேற்கு 

அரிய துண்டோ வேனக்கின்று தோட்டம்‌ 
இனியேன்றுமே. ?' --திருவாய்‌. ௩௦௫௬. 


“ ஏறிய பித்தினோ டேல்லா வுலகுகண்‌ 

ணன்படைப்‌ பேன்னும்‌ 

நீறு சேவ்வே யிடக்காணில்‌ நேடூமால்‌ 
அடியாரேன்‌ றோடூம்‌ 

நாறு துழாய்மலர்‌ காணில்‌ நாரணன்‌ 
கண்ணிமீ தேன்னும்‌ 

தேறியும்‌ தேறாதும்‌ மாயோன்‌ திறத்தன 
ளேயித்‌ திருவே. ம்‌ _— திருவாய்‌. ௩௦௪௬. 


பச்சிளங்‌ குழவிமுதல்‌ எல்லாருக்கும்‌ கோயாலும்‌, 
பேய்‌ முதலிய திய ஆவிகளாலும்‌, கொடுவிலங்கு, நச்சுயிர்‌ 
முதலியவற்றாலும்‌ அன்பம்‌ அணுகாவண்ணம்‌ செந்நெறிச்‌ 
செல்வர்களால்‌ அணிவதும்‌ அன்புடன்‌ அணிவிப்பதும்‌ 
திருவெண்ணீறே. இவ்வுண்மை ஆளுடையபிள்‌ ளையாராயெ 
திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ திருத்தோற்றத்து அவர்‌ 
தமக்குத்‌ திருக்காப்பாகத்‌ திருநீறு அணிவித்தனர்‌ 
என்னும்‌ சேக்கிழாரடிகள்‌ திருமொழியாலுணரலாம்‌. 

“ ஆறுலவு சேய்யசடை ஐயாரு ளாலே 

பேருலகி னுக்கென வரும்பெரிய வர்க்கு 

வேறுபல காப்புமிகை என்றவை விரும்பார்‌ 

நீறுதிரு நெற்றியின்‌ நிறுத்திநிறை வித்தார்‌.” 


--௧௨, திருஞான - ௪௩. 


12 திருநீறும்‌ சிவமணியும்‌ 


ஆளுடைய பிள்ளையார்‌ பாண்டியன்‌ சுரரோயினைதீ 
திருநீற்றுப்‌ பூச்கினால்‌ அகற்றியருளி ஈலமுறத்‌ இருவருள்‌ 
புரிந்தனர்‌ : 
“திருமுகம்‌ கருணை காட்டத்‌ 
திருக்கையால்‌ நீறுகாட்டி 
பெருமறை துதிக்கும்‌ ஆற்றால்‌ 
பிள்ளையார்‌ போற்றிப்‌ பின்னும்‌ 
ஒருமுறை தடவ அங்கண்‌ 
ஒழிந்துவேப்‌ பகன்று பாகம்‌ 
மருவுதீப்‌ பிணியும்‌ நீங்கி 
வழுதியும்‌ முழுதும்‌ உய்ந்தான்‌.”” 
--௧௨,. திருஞான - ௪௭௦. 
திருநீற்றுல்‌ பாம்பின்‌ நஞ்சகற்றும்‌ பெருவழக்கு 
காலடியாரின்சண்ணும்‌ காண்க : 

“தல்லேறிந்‌ தன்ன கயவர்வாய்‌ இன்னாச்சொல்‌ 
எல்லாருங்‌ காணப்‌ போறுத்துய்ப்பர்‌--ஒல்லை 
இடூநீற்றுல்‌ * பைஅவிந்த நாகம்போல்‌ தத்தம்‌ 
குடிமையான்‌ வாதிக்கப்‌ பட்ட.” 

நாலடி. சினமின்மை - ௬. 
எச்செயல்‌ அவங்குமுன்னும்‌  திருவெண்நீறணிந்த 
அவங்கல்வேண்டுமென்பஅ மெய்யடியார்கள்‌ கைக்கொண்டு 
ஒழுகிய அ௮ருள்மரபு. . இவ்வுண்மை ஆளுடையபிள்ளையார்‌ 
ஆண்டவன்‌ அருளிய முத்துப்பல்லக்கு ' ஏறுங்கால்‌ 
நிகழ்த்திய திருவருட்செயலாற்‌ காண்க : 
“ மாலை யாமம்‌ புலர்வுறும்‌ வைகறை 

வேலை செய்வினை முற்றிவெண்‌ ணிறணி 
கோல மேனிய ராய்க்கைம்‌ மலர்குவித்து 
ஏல அஞ்சேழுத்‌ தோதி எழுந்தனர்‌.” 

--௧௨. திருஞா - ௨௦௮ 

* குறிப்பு:  இஞ்ஞான்றும்‌ மர்‌ இ.ரம்வல்லார்‌ அனைவரும்‌ எந்‌ 

ரெறியின ராயினும்‌ திருவெண்ணீற்றையே கைக்கொள்கின்றனர்‌. 
செறியினர்‌—சமயத்‌ இனர்‌. 


திருநீறும்‌ சிவமணியும்‌ 18 


.... மாலை யாமம்‌ புலர்வுறும்‌ வைகறை என்னும்‌ வைப்பு 
முறை தொல்காப்பிய முறையினை ஓட்டியது : 

“ மாயோன்‌ மேய காடூறை உலகமும்‌ 
சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 
வேந்தன்‌ மேய தீம்புனல்‌ உலகமும்‌ 
வருணன்‌ மேய பேருமணல்‌ உலகமும்‌ 
முல்லை குறிஞ்சி மருதம்‌ நெய்தலேனச்‌ 
சோல்லிய முறையால்‌ சொல்லவும்‌ படூமே.”” 


தொல்‌, பொருள்‌ - ௫. 


மாயோன்‌ -- திருமால்‌. -சேயோன்‌ -- முருகன்‌. 
வேந்தன்‌ — சிவபெருமான்‌. வருணன்‌ தண்ணருள்‌. 
வேந்தன்‌, இந்திரன்‌ அல்லன்‌. 

ஒவ்வொருவரும்‌ “மாலை யாமம்‌? என்னும்‌ தரு 
முறைத்‌... திருமாமறைத்‌ திருப்பாட்டை ஓதிக்கொண்டு 
எச்செயலையுமீ அவங்கல்வேண்டும்‌. அப்பொழுது எல்லாம்‌ 
இனிமையாய்‌ நன்மையாய்‌ நேர்மையாய்‌ நிறைவுறும்‌. 


காலை நண்பகல்‌ மாலை நள்ளிரவு என்ற காற்பொழுது 
களிலும்‌ இறைவன்‌ திருமேனி நினைவுடன்‌ திருநீறணிர்‌ து 
சிவனைத்‌ தொழுதல்‌ வேண்டும்‌. காலைப்பொழுது தூய 
செம்மை நிறமாகத்‌ திகழ்வதால்‌ விழுமிய முழுமுதற்‌ 
சிவபெருமானின்‌ திருமேனியை நினப்பூட்டுவ தாகும்‌. 
நண்பகற்பொழு.து தூய வெண்மை நிறமாகக்‌ காணப்படும்‌. 
௮௬ ஆண்டவன்‌ திருமேனியிற்‌ காணப்படும்‌ திருவெண்‌ 
ணீற்றினை நினைப்பூட்டும்‌, மாலைப்பொழுது பொன்மை 
கலந்த செம்மை நிறமாகத்‌ தோன்றும்‌, இது சிவபெரு 
மானின்‌ திருச்சடையினை நினைப்பூட்டும்‌. நள்ளிரவு செறிந்த 
இருளாய்‌ இருக்கும்‌. இஃது ஆண்டவனின்‌ திருநீல 
கண்டத்தை நினைப்பூட்டும்‌*, 


* காலேயே ௧௧. காரைக்‌, அற்புத - ௬டு. 


தத்‌ வ திருநீறும்‌ வெமணியும்‌ 


இன்றியமையா அ திருவெண்ணீறு அணியவேண்டி௰: 
காலங்கள்‌ மேற்குறித்த . நாற்பொழுஅசளுமே அன்றி 
உணவின்‌ முன்னும்‌ பின்னும்‌, உழைப்பின்‌ முன்னும்‌ 
பின்னும்‌, உறக்கத்தின்‌ முன்னும்‌ பின்னும்‌, உரையாடலின்‌ 
முன்னும்‌ பின்னும்‌, கற்றலின்‌ முன்னும்‌ பின்னும்‌, 
கற்பிப்பதன்‌ முன்னும்‌ பின்னும்‌ பிறவும்‌ என்க. 
பின்னுள்ள சான்றோர்‌ ஒருவர்‌ திருநீற்றின்‌ பெருமை 
கூறுவது வருமாறு : 
ஆதி பகவன்‌ ஞானவடி வழலிற்‌ 
பூத்து நித்தியமாய்‌ 
அணிந்தோர்‌ தமக்கு வசிகரமாய்‌ அருந்தி 
னோர்கட்‌ காரமுதாய்‌ 
நீதி அறியும்‌ பசுமலத்தை நீக்கும்‌ ' 
ஒருநற்‌ குறிகாட்டி 
நிகழ்பே ரின்பக்‌ கடலாட்டி நின்ற 
புகழ்வேண்‌ திருநீறே. ப 


இருவெண்ணீற்றுக்கு வழங்கும்‌ பெயர்க்‌ காரணத்தை 
விளக்கும்‌ பேரூர்ப்‌ புராணச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
நீடல்‌ உறுந்தீ வினையனைத்தம்‌ ரீற்றி விடலால்‌ நீறென்றும்‌ 
வீடில்‌ வேறுக்கை தநதலினுல்‌ விபூதியேன்றும்‌ உயிர்‌ தோறும்‌ 
கூட மலமா சினைக்கழுவும்‌ குணத்தால்‌ சாரம்‌ என்றுமடம்‌ 
ஓட வளர்சோ தியைத்தரலாற்‌ பசிதம்‌ என்றும்‌ உரைப்பாரால்‌. ' 


வெறு க்கை--வீடுபேற்‌ அச்‌ செல்வம்‌. 


இடரும்‌ குறிப்பும்‌ 

திருவெண்ணீறு” அணிய வேண்டிய இடங்கள்‌ 
£ கவதிக்கை ? என்னும்‌ நாலின்கண்‌ (6) குறித்தபடி 
பதினாறாகும்‌. அப்பதினாறு இடங்களும்‌ இன்றியமையா அ 
எய்தவேண்டிய ஒழுக்க முதலிய பதினாறு பேறுகளையும்‌ 
குறிப்பனவாகும்‌. அவை வருமாறு : 


திருநீறும்‌ சிவமணியும்‌ 15 


க. உச்‌, ௨. நெற்றி, ௩. மார்பு, ௪. கொப்பூழ்‌, 
௫, ௬. இரு முழந்தாள்‌, எ.வலத்தோள்‌, ௮. வலமுழங்கை, 
௯. வலமணிக்கட்டு, ௧௦. இடத்சோள்‌, ௧௧. இடமுழங்கை, 
௧௨. இடமணிக்கட்டு, ௧௩, ௧௪, இரு செவிகள்‌, ௧௫. 
கழுத்தினடி, ௧௬. முதுகந்தண்டினடி 6 என்பன. 

க. ஒழுக்கம்‌, ௨. அன்பு, ௩. அருள்‌, ௪. ஆசாரம்‌, 
௫. உபசாரம்‌, ௬. உறவு, ௪. சீலம்‌, ௮. தவம்‌, ௯. தானம்‌, 
௧௦. வந்தித்தல்‌, கக. வணங்கல்‌, ௧௨. வாய்மை, ௧௩. அறவு, 


௧௪, அடக்கம்‌, ௧௫. அறிவு, ௧௬ அறாச்சி த்தல்‌ என்பன. 


மூலம்‌ 

அரசு, அல்‌, அத்தி மூன்‌ நினின்றெடுக்கும்‌ திருநீறு 
திருமந்திரத்‌ தின்‌கண்‌ காணப்படுகிறது. ௮ வருமாறு : 

“ அரசுடன்‌ ஆல்‌ அத்தி ஆகும்‌அக்‌ காரம்‌ 

விரவு கனலில்‌ வியனுரு மாறி 

நிரவயன்‌ நின்மலன்‌ தான்பெற்ற நீதர்‌ 

உருவம்‌ பிரமன்‌ உயர்குலம்‌ ஆகுமே.” 
காரம்‌-- திருநீறு, ௯௮0, ௧௬௬௭. 


திருநீற்றின்‌ மூலம்‌ தூய ஆனின்‌ சாணம்‌ எனச்‌ 
சேக்கிழார்‌ அடிகள்‌ அருளுகின்றனர்‌. ௮ வருமாறு: 

“சீல ழடைய கோக்தலங்கள்‌ சிறக்தம்‌ தகைமைத்‌ தேவநடன்‌ 
கால முழுதும்‌ உலகனைத்தும்‌ காக்கும்‌ முதற்கா ரணராகும்‌ 
நீல கண்டர்‌ சேய்யசடை நிருத்தர்‌ சாத்தம்‌ நீறுதரும்‌ 
மூலம்‌ அவதா ரஞ்சேய்யும்‌ மூர்த்தம்‌ என்றல்‌ ழடிவேன்னே.” 

--௧௨, சண்டேசுர - ௨௧. 

நீறுதருமுலம்‌- சாணம்‌, 
பேரொடுக்கப்‌ பெருமான்‌ எல்லா உலகங்களையும்‌ 
எல்லா உடலங்களையும்‌ நீறாக்கிப்‌ பேரொடுக்கம்‌ செய்வன்‌. 
“ பேரொடுக்கம்‌--சர்வசங்காரம்‌. அரந்நீற்றினை ஆண்டவன்‌ 


அணிந்து தாண்டவம்‌ ஆடவன்‌, அக்குறிப்புத்‌ தோன்ற 


16 திருநீறும்‌ இவமணியும்‌ 


எல்லாத்‌ தெய்வங்களுக்கும்‌ உறையுளாகய தூய ஆனின்‌ 
சாணத்தைத்‌ திருவெண்ணீருக்கி அணியச்‌ செய்தருளுகின்‌ 
னன்‌. மேலும்‌ ஆன்மாக்களின்‌ மலம்‌ சிவஞானத்‌ தீயாம்‌ 
மெய்யுணர்வால்‌ நீறாக்கப்படும்‌ உண்மை குறிப்பது 
போன்றும்‌அகும்‌, ஆன்களின்‌ மலச்தைச்‌ சிவபெருமானின்‌ 
ஒருபுடை ஒப்பாம்‌ தீயால்‌ நீராக்கி அணிர்‌அகொள்ளுவ அ. 
நின்‌ ற£ர்‌ நெடுமாறர்‌ வெப்புநோயை நீக்கிெயருளியஅ. 
அப்பொழுஅ பாடியருளிய பதிகம்‌ வருமாறு : 
திருச்சிற்றம்றலம்‌ 

“ மந்திரம்‌ ஆவதும்‌ நீறு வானவர்‌ மேலதும்‌ நீறு 

சுந்தரம்‌ ஆவதும்‌ நீறு துதிக்கப்‌ படூவதும்‌ நீறு 

தந்திரம்‌ ஆவதும்‌ நீறு சமயத்தில்‌ உள்ளதும்‌ £று 

சேந்துவர்‌ வாய்‌உமை பங்கன்‌ திருஆலவா யான்திரு நீறே(க) 

வேதத்தில்‌ உள்ளகம்‌ நீறு வெந்துயர்‌ தீர்ப்பதும்‌ நீறு 

போதம்‌ தருவதும்‌ நீறு புன்மை தவிர்ப்பதும்‌ நீறு 

ஓதத்‌ தகுவதும்‌ நீறு உண்மையில்‌ உள்ளதும்‌ நீறு 

சீதப்‌ புனல்வயல்‌ சூழ்ந்த திருஆலவா யான்திரு நீறே. (௨) 

மூத்தி தருவதும்‌ நீறு முனிவர்‌ அணிவதும்‌ நீறு 

சத்தியம்‌ ஆவதும்‌ நீறு தக்கோர்‌ புகழ்வதும்‌ நீறு 

பத்தி தருவதும்‌ நீறு பாவ இனியதும்‌ நீறு 

சித்தி தருவதும்‌ நீறு திருஆலவா யான்‌ திரு நீறே, (௩) 

காண இனியதும்‌ நீறு கவினைத்‌ தருவதும்‌ நீறு 

பேணி அணிபவர்க்‌ கெல்லாம்‌ பெருமை கொடுப்பதும்‌ நீறு 
மாணம்‌ தகைவ௫ம்‌ நீறு மதியைத்‌ தருவதும்‌ நீறு 

சேணம்‌ தருவதும்‌ நீறு திருஆலவா யான்திரு நீறே. (௪) 
பூச இனியதும்‌ நீறு புண்ணியம்‌ ஆவதும்‌ நீறு 

பேச இனியகும்‌ நீறு பேருந்தவத்‌ தோர்களுக்‌ கெல்லாம்‌ 
ஆசை கேெடுப்பதும்‌ நீறு அந்சம தாவதும்‌ நீறு 

தேசம்‌ புகழ்வதும்‌ நீறு திருஆலவா யான்திருநீறே. (௫) 


திருநீறும்‌ சவமணியும்‌ 17 


அருத்தம தாவதும்‌ நீறு அவலம்‌ அறுப்பதும்‌ நீறு 
வருத்தம்‌ தணிப்பதும்‌ நீறு வானம்‌ அளிப்பதும்‌ நீறு 
போருத்தம தாவதும்‌ கறு புண்ணியர்‌ பூசும்வெண்‌ ணீறு 
திருத்தகு மாளிகை சூழ்ந்த திருஆலவா யான்‌ திரு நீறே. (௬) 
எயிலது அட்டதும்‌ நீறு இருமைக்கும்‌ உள்ளதும்‌ நீறு 
பயிலப்‌ படூவதும்‌ நீறு பாக்கியம்‌ ஆவதும்‌ நீறு 
துயிலைத்‌ தடுப்பதும்‌ நீறு சுத்தம தாவதும்‌ நீறு - 
அயிலைப்‌ பொலிதரு சூலத்து ஆலவா யான்திரு நீறே. (ல) . 
இராவணன்‌ மேலதும்‌ நீறு எண்ணத்‌ தகுவதும்‌ நீறு 
யராவணம்‌ ஆவதும்‌ நீறு பாவம்‌ அறுப்பதும்‌ நீறு 
தராவணம்‌ ஆவதும்‌ நீறு தத்துவம்‌ ஆவதும்‌ நீறு 
அராஅணங்‌ கும்திரு மேனி ஆலவா யான்திரு நீறே. : (௮) 
மாலோடு அயன்‌ அறி யாத வண்ணமும்‌ உள்ளதும்‌ நீற 
மேல்‌உறை தேவர்கள்‌ தங்கள்‌ மேய்யது வேண்பொடி, நீறு 
ஏல உடம்பிடர்‌ தீர்க்கும்‌ இன்பம்‌ தருவதும்‌ நீறு 
ஆலமது உண்டமி டற்றேம்‌ ஆலவா யான்திரு நீறே. (௯) 
குண்டிகைக்‌ கையர்க ளோடு சாக்கியர்‌ கூட்டமுங்‌ கூடக்‌ 
கண்திகைப்‌ பிப்பதும்‌ நீறு கருத இனியதும்‌ மீற 
எண்திசைப்‌ பட்ட போருளார்‌ ஏத்துந்‌ தகையதும்‌ நீறு 
அண்டத்‌ தவர்பணிக்‌ தேத்தும்‌ ஆலவா யான்திரு நீறே.(௧௦) 
ஆற்றல்‌ அடல்விடை ஏறும்‌ ஆலவா யான்திரு நீற்றைப்‌ 
போற்றிப்‌ புகலிநி லாவும்‌ பூசுரன்‌ ஞானசம்‌ பந்தன்‌ 
தேற்றித்‌ தென்னன்‌ உடல்‌ உற்ற தீப்பிணி யாயின தீரச்‌ 
சாற்றிய பாடல்கள்‌ பத்தும்‌ வல்லவர்‌ நல்லவர்‌ தாமே.”(கக) 
_—௨. ௬௬-௧-௧௧. 
இருச்சிற்றம்பலம்‌ 
ஆளுடைய அடிகள்‌ வெண்ணீறணியா தவர்களைக்‌ 
காண்டற்கும்‌ அஞ்சுகின்றேன்‌ என்று அருளுவது காணின்‌ 
எவர்தாம்‌ நெஞ்சு அணுக்குறு திருப்பர்‌ ? 


18 திருநீறும்‌ இவமணியும்‌ 


“ பிணியெலாம்‌ வரினும்‌ அத்சேன்‌ பிறப்பினேட இறப்பும்‌ அத்சேன்‌ 
துணிநீலா அணியி னன்தன்‌ தொழம்பரோ டழுந்தி அக்மால்‌ 
திணிநிலம்‌ பிளந்துங்‌ காணாச்‌ சேவடி பரவி வெண்ணீறு 
அணிகிலா தவரைக்‌ கண்டால்‌ அம்மாம்‌ அஞ்சும்‌ ஆறே.” 

—௮. அச்சப்‌ - ௫. 
திருவெண்ணீற்றுப்‌ பொலிவுடன்‌ இகழும்‌ நெற்றி 
அம்மைஅப்பமரை நினைக்கவும்‌ கினைப்பிக்கவும்‌ வாயிலாயெ 
நடமாடும்‌ இருக்கோவிலாகும்‌. அப்பொலிவிலா நெற்றி 
நலிவு தரும்‌ பாழ்‌ நெற்றியாகும்‌. இவ்வுண்மை ஒளவைப்‌ 
பிராட்டியார்‌ அருளிய வரும்‌ திருப்பாட்டானும்‌ உணர்க : 
“நீறில்லா நேற்றிபாழ்‌ நெய்யில்லா உண்டி பாழ்‌ 
ஆறில்லா ஊருக்கு அழகுபாழ்‌--மாறில்‌ 
உடன்பிறப்பு இல்லா உடம்புபாழ்‌ பாழே 
மடக்கோடி இல்லா மனை.” : நல்வழி - ௨௪. 
இப்பாழ்‌ நெற்றியினரே நன்மையாம்‌ வளை மறப்‌ 
பிக்கும்‌ சிறப்பிலார்‌. இத்தகையார்‌ மலத்தினும்‌ கொடியர்‌. 
இவர்க்கு அஞ்ச வேண்டுவது அறன்‌. மேலைக்‌ திருப்பாட்‌ 
டில்‌ காணும்‌ அச்சமும்‌ இவ்‌ அச்சமே யாம்‌. 


உறுதி 
கோள்‌ நீக்கமும்‌, நீற்றுப்‌ பகைவர்களை வெல்வதும்‌ 
பேற்றால்‌ஆம்‌ என்று அளுடைய பிள்ளையார்‌ ௮ருளுவது 
காரணக்‌; 
கோத்தலர்‌ குழலியோடூ விசையற்கு நல்கு 
குணமாய வேட விகிர்தன்‌ - 
மத்தமும்‌ மதியுகாகம்‌ முடிமேல்‌ அணிந்தென்‌ 
உளமே புகுந்த அதனால்‌ 
புத்தரோ டமணை வாதில்‌ அழிவிக்கும்‌ அண்ணல்‌ 
திருநீறு சேம்மை திடமே 
அத்தகு நல்லநல்ல அவைநல்ல நல்ல 
அடியா ரவர்க்கு மிகவே. —௨. அடு - 65 


௨. சிவமணி 

கண்டி, 

இவமணியினை உருத்திராக்கம்‌ எனவும்‌, மணி 
எனவும்‌, கண்டி எனவும்‌ கூறுவர்‌. மணி என்பது கடவுள்‌ 
மணி. இதனையே கடவுள்‌ கண்மணி என்பர்‌, திரு. 
அடையாள மாலை என்பதும்‌. இதுவே. செக்கெறியின்‌ 
உடல்‌, உண்மை உணர்தலாயெ திருவெண்ணீற்அப்பூச்சு, 
உள்ளம்‌, அனை த்தயிர்கள்மாட்டும்‌ வைக்கும்‌ கண்ணோட்‌ 
டத்தின்‌ அடையாளமாகிய சிவமணி, உயிர்‌, மெய்யுணர்வு. 
கைவரச்செய்து அய்ய சிவனடிக்குச்‌ சேர்ப்பிக்கும்‌ 
“ தஇிவயநம 2 என்னும்‌ திருஜந்தெழுத் அ. 
ஆற்றலளிக்கும்‌ 

நீறு, சிவமணி, ஐந்தெழுத்து என்னும்‌ மூன்றனுள்‌ 
நடுவாகக்‌ காணப்படும்‌ சிவமணி காந்த ஆற்றலையும்‌. 
மின்‌ ஆற்றலையும்‌ ஒருங்குடைய அ. அம்‌ மணியினை அணிப்‌: 
வர்க்கு அவ்விருவகையாலும்‌ உயிராற்றல்‌ பெருகும்‌. 
நோய்‌ அணுகாத. உடற்பொலிவும்‌ வளமும்‌ பெருகும்‌. 
உடல்‌ வலவுண்டாகும்‌, உடல்‌ வலுவுண்டாகவே உள்ளத 
தரன்‌ உண்டாம்‌. உள்ளத்துரன்‌ உண்டாக நல்லொழுக்கம்‌ 
பெருகும்‌. ஈல்லொழுக்கம்‌ பெருகுதலால்‌ ஈன்மையே 
புரிவர்‌. அக்குறிப்புக்‌ தோன்றும்‌ உருவகமாகக்‌ கடவுள்‌ 
கண்மணி என்றனர்‌. 
முக்கண்மணி , 

அதற்கோர்‌ புனைந்துரையும்‌ புகன்றனர்‌. வலிய: 
அசுரர்கள்‌ மெலிய தேவர்களை ஈலிவுசெய்வர்‌. ௮கீதேவர்கள்‌ 
முக்கட்செல்வன்பால்‌ மூறையிடுவர்‌. அச்‌ செல்வன்‌ 
அருளிரக்கத்தால்‌ கண்ணீர்‌ உகுப்பன்‌. அக்குறிப்பே 
கடவுள்‌ கண்மணியாகும்‌. பேரிரக்கப்‌ பெருமான்‌ உயிர்‌ 
துன்புறும்போது தானும்‌ தன்புறுவன்‌. அன்ப 
அடையாளம்‌ கண்ணீர்‌ உகுத்தல்‌ அல்லவா ? கடவுள்‌ 
உண்மையில்‌ இன்பத்‌ அன்பம்‌ இல்லாதவன்‌ ; எனினும்‌ 


50 இருநிலம்‌, வெலணியும்‌ 


உயிர்களோடு பிரிப்பின்றி விரவி நிற்றலால்‌, “(இன்பமும்‌ 
அன்பமும்‌ இல்லானே உள்ளானே ” என்று அழைக்கப்‌ 
படுதின்றனன்‌. 

இறைவனின்‌ வலக்கண்‌ ஞாயிறு எனவும்‌, இடக்கண்‌ 
திங்கள்‌ எனவும்‌, நெற்றிக்கண்‌ இ எனவும்‌ கூறுவர்‌. 
இவற்றினின்றும்‌ முறையே பன்னிரண்டு, பதினாறு, பத்து 
என்னும்‌ அணிகள்‌ வந்தன என்ப. பன்னிரண்டு என்பது 
ஞாயிற்றின்‌ இருக்கையாயெ வீடு பன்னிரண்டு ; அஅபோல்‌ 
திங்களின்‌: கலைகள்‌ பதினாறு ; தீயின்‌ விளக்கம்‌ பத்துப்‌ 
புலன்‌ களிலும்‌ விளங்குவதால்‌ பத்து இம்முறையில்‌ 
உருத்திராக்க மரங்கள்‌ உண்டாயின என்ய. 

இம்மணிகள்‌ செந்நீரைத்‌ தூய்மைசெய்யும்‌. மூனை? 
மூச்சுப்பை, குருதிப்பை,குண்டிக்காய்‌, நரம்பு, நாடி முதலிய 
உள்ளுறுப்புக்கள்‌ செவ்வையாக வேலை செய்யத்தக்க 
ஆற்றலைத்‌ தந்து துணைபுரியும்‌. அங்ஙனம்‌ செய்வதற்கு 
ஏற்றவாறு உடம்பில்‌ பல்வேறு இடங்களில்‌ ௮ம்‌ மணிகளை 
இடைய அணியப்படுதல்‌ வேண்டும்‌. 


கடவுள்‌ தொடர்பு 

மணிகளில்‌ ட்டும்‌ இயல்பான நேர்கோடுகளை 
முகம்‌ என வழங்குவர்‌. அம்முகம்‌ ஒன்று முதல்‌ பதினாறு 
வரை காணப்படுகின்‌ றன. இப்பதினறம்‌ ஒருபுடை 
ஒப்பாகப்‌ புலம்‌ பத்தும்‌, பொருள் மறை எழுத்தைந்தின்‌ 
பொருள்‌ ஐந்தும்‌, பேரின்பப்‌ பெருவாழ்வு ஒன்றும்‌ 

குறிப்பனவாகும்‌. 

அணிய வேண்டிய இடங்கள்‌ 

க. உச்‌), ௨. சிரம்‌, ௩. காது, ௪, கழுத்த, 
இ. தோள்‌, ௬. மார்பு, எ. கை, ௮. மணிக்கட்டு, 
௯. கொப்பூம்‌ என்ப. 

உச்சியில்‌: ஒரு மணி அணிதல்‌ வேண்டும்‌. இரம்‌ 
அல்ல தலையில்‌ : தலை கொண்டமட்டும்‌ அணிக, காது 
களில்‌ : பொடி மணிகள்‌ அவ்வாறு. கழுத்து : கழுத்துக்‌ 


திருநீறும்‌ தஇவமணியும்‌ 21 


கொண்டமட்டும்‌ அணிக. தோள்‌ : தோள்‌ கொண்டமட்டும்‌ 
அணிக. மார்பு: வண்டு அல்லது நெல்லிக்காய்‌ ௮னைய: 
மணிகள்‌ முப்பத்திரண்டு. கொப்பூம்‌ : மறைவடம்‌ 
அணிக. கையில்‌ : பதினாறு, மணிக்கட்டில்‌: பன்னிரண்டு 
மாக அணிதல்‌ வேண்டும்‌. மறைவடம்‌ என்பத 
திருஜந்தெழுத்தை எண்ணுவதற்கு வாய்ப்பாகப்‌ பொடி 
மணி நூற்றெட்டு. மறை--மந்திரம்‌. - 
மறை கணித்தல்‌ 

திருஜந்தெழுத்தை எண்ணும்பொழுது சிவமணி 
சையிற்கொண்டு ஒவ்வோர்‌ உருவுக்கு ஒரு மணியாக மேல்‌ 
நோக்க உருட்டுதல்‌ வேண்டும்‌. இதனைச்‌ வெம்செய்தல்‌ 
என்பர்‌. வெம்‌ செய்தல்‌ என்னும்‌ சொல்‌ செபம்‌ செய்தல்‌ 
என மருவி வழங்குகின்ற ௮. செந்நெறிச்‌ செல்வர்களாகிய. 
நம்மைப்‌ போலவே ஏனை மேல்‌ 8ம்‌ நாட்டு நெறியினர்‌. 
அனைவரும்‌ ஓவ்வோர்‌ பொருள்‌ மணிகளையே தத்தம்‌ மறை 
கணித்தற்குப்‌ பயன்படு த.அகின்‌ றனர்‌. றெறியினர்‌ 
சமயத்தார்‌. கணித்தல்‌ செபித்தல்‌. 

எடுத்துக்காட்டாகத்‌ திருமால்‌ நெறியினர்‌ அள: 
மணியினையும்‌, வேதாந்தி சமணர்‌ முதலாயினோர்‌ பளிங்கு 
பல்வேறு பொருள்களையும்‌ பயன்படுத்தின றனர்‌. 
இவற்றுள்‌ நாம்‌ கையாளும்‌ கண்மணியொன்றுமட்டும்‌ 
இயற்கையாகக்‌ சாணப்படுகின்‌ ற. ஏனையவெல்லாம்‌ 
செயற்கையேயாம்‌. கண்மணி இயற்கை அமைவோடு 
கடவுள்‌ தன்மையும்‌ - இறந்த ஆற்றலும்‌ அமைந்த அ. 
அங்கன மிருந்‌ அம்‌ ஏனைய நெறியினர்‌ இடையறாஅ கைக்‌ 
கொண்டொழுகக்‌ கண்டும்‌ காம்‌ கைக்கொள்ளாஅ பின்‌ 
நிற்றல்‌ வருந்தத்தக்கதொன்றாகும்‌. இனியேனும்‌ நாமெல்‌ 
லாரும்‌ ஒற்றுமையுடன்‌ உவந்தேற்று ஒழுகுவோமாக. 
அணியும்‌ முறை 


மணிகளின்‌ முகம்‌ ஒன்றோடொன்று பொருந்தா 
இருக்குமாறு இடையிடையே வில்லைகள்‌ சேர்ப்பார்கள்‌, 


22 திருநீறும்‌ சிவமணியும்‌ 


அவ்வில்லைகள்‌ பொன்‌, வெள்ளி முதலியவற்றாலும்‌, 
வில்வஒஓடு, சுரைஓடு முதலியவற்றாலும்‌ ஆக்கப்பவென. 
மாலையாகக்‌ கோப்பது பொன்‌ வெள்ளி முதலியவற்றான்‌ 
ஆய கம்பிகளாலும்‌, கொடிகளாலும்‌, பட்டுக்கயிறுகளாலும்‌ 
ஆகும்‌. இவவில்லைகள்‌ மணிகளின்கண்‌ காணப்படும்‌ மின்‌ 
ஆற்றலைத்‌ தனித்தனியாகப்‌ பிரித்து ஈம்‌ உடம்பின்கண்‌ 
செலுத்தும்‌. கயிறு, கம்பி, கொடி முதலியவை மணிகளின்‌ 
மின்‌ஆற்றலைத்‌ தொகுத்து ஈம்‌ உடம்பின்கண்‌ செலுத்தும்‌. 
மின்னாற்றல்‌ கூர்மைப்பகுதி வழியாக நன்றாக 
உட்செல்லும்‌. கண்மணியின்‌ மேற்பகுதி இடம்‌ இடம்‌ 


தோறும்‌ கூர்மையாக இருப்பதை காம்‌ காணலாம்‌. 


அணிந்தார்க்குஆம்‌ பேறு 

இம்மைக்கண்‌ முறையாகச்‌ சிவமணி அணிந்து . 
அன்பு பூண்பார்க்கு உடல்நலமும்‌, செல்வவளமும்‌, 
நெடுவாழ்நாளும்‌, இன்பவாழ்வும்‌ பெருகும்‌. அம்மைக்கண்‌ 
ஆண்டவன்‌ அடியிணை எய்தி மாறா இன்பம்‌ அய்த்க 
மகிழ்வர்‌. 

“ நேக்கு ளார்வம்‌ மிகப்பெரு கிந்நினைந்து 
அக்கு மாலைகோ டங்கையில்‌ எண்ணுவார்‌ 
தக்க வானவ ராய்த்தகு விப்பது 


நக்கன்‌ நாமம்‌ நமச்சி வாயவே.” 
ப ட, ௪௬ - ௧, 


அக்குமாலை - கண்மணிமாலை. அக்கம்‌ என்னும்‌ 
சொல்‌ அக்கு என்றாயிற்று. 
“ கண்டி பூண்ட கபாலங்கைக்‌ கொண்டிலர்‌ 
விண்ட வான்சங்கம்‌ விம்மவாய்‌ வைத்திலர்‌ 
அண்ட மூர்த்தி அழல்நிற வண்ணனைக்‌ 
கேண்டிக்‌ காணலுற்‌ றாரங்‌ கிருவரே.”” 
௫. ௯௫ - ௧௦. 


Ph 


திருநீறும்‌ சிவமணியும்‌ 23 


கண்டி கண்மணி ; உருத்திராக்கம்‌, இத்திருப்பாட்டு 
மெய்யடியார்‌ கண்டிபூணும்‌ மெய்ம்மை ஈவில்கின்றஅ. 
கண்டி பூண்பரேல்‌ கடவுளை எளிதாகக்‌ காண்பர்‌. 

“ கண்டியிற்‌ பட்ட கழுத்துடை யீர்கரி காட்டிலிட்ட 
பண்டியிற்‌ பட்ட பரிகலத்‌ தீர்பதி வீழிகோண்டீர்‌ 
உண்டியிற்‌ பட்டினி நோயில்‌ உறக்கத்தில்‌ உம்மைஐவர்‌ 
கொண்டியிற்‌ பட்டு மறக்கினும்‌ என்னைக்‌ தறிக்கோொண்மினே,?? 

௪. ௯௫ - ௬, 


இத்திருப்பாட்டு முழுமுதற்‌ இவனார்‌ திருக்கழுத்தில்‌ 
இகழும்‌ கண்டியினைக்‌ குறிக்கின்ற அ. 

“பூதி அணிவது சாதனம்‌ ஆதியில்‌ . 

காதணி தாம்பிர குண்டலங்‌ கண்டிகை 

ஓதி யவர்க்கும்‌ உருத்திர சாதனம்‌ 

தீதில்‌ சிவயோகி சாதனம்‌ தேரிலே.” --௧௦, ௧௬௬௨. 
*: ஆரங்‌ கண்டிகை ஆடையும்‌ கந்தையே 

பாரம்‌ ஈசன்‌ பணியலது ஒன்றிலார்‌ 

ஈர அன்பினர்‌ யாதுங்‌, குறைவிலார்‌ 

வீரம்‌ என்னால்‌ விளம்புந்‌ தகையதோ.” 

௧௨, திருக்கூட்‌ - ௯ 


* தூயவேண்‌ ணீறு துதைந்தபோன்‌ மேனியும்‌ தாழ்வடமும்‌ 
நாயகன்‌ சேவடி தைவரு சிந்தையும்‌ நைந்துருகிப்‌ 
பாய்வது போலன்‌ புநீர்போழி கண்ணும்‌ பதிகச்சேத்சொல்‌ 
மேயசேவ்‌ வாயும்‌ உடையார்‌ புகுந்தனர்‌ வீதியுள்ளே.” 

—௧௨. திருநாவுக்‌ - ௧௪௦. 
தாழ்வடம்‌-—கண்மணிமாலை ; உருத்திராக்கம்‌. 

“்‌ இவ்வகை நம்மை ஆளும்‌ ஏர்வளர்‌ தெய்வக்‌ கோலம்‌ 
கைவினை மறையோர்‌ சேய்யக்‌ கடிகொள்‌ செங்‌ கமலத்‌ தாதின்‌ 
செவ்விரீள்‌ தாம மார்பர்‌ திருவுடை யாள மாலை 
எவ்வுல கோரும்‌ ஏத்தத்‌ தோழுதுதாம்‌ எடுத்தும்‌ பூண்டார்‌.?? 

௧௨. திருஞான - ௧௨௧௬. 


ய சிந்தை? ௧௨. இருஞா - ௩௭௦. 


24 திருநீறும்‌ சிவமணியும்‌ 


திருஅடையாளமாலை-—வெமணிமாலை 
“ வையம்‌ முறைசெய்‌ குவனாகில்‌ வயங்கு நீறே 
சேய்யும்‌ அபிடே கமுமாகச்‌ சேழுங்க லன்கள்‌ 
ஐயன்‌ அடையா எமுமாக அணிந்து தாங்கும்‌ 
மொய்புன்‌ சடைமா முடியேமுடி யாவ தென்றார்‌.” 
௧௨. மூர்த்தி - ௪௧. 
“ சந்த மென்மலர்த்‌ தாதணி நீறுமெய்‌ தரித்துக்‌ 
கந்த மேவுவண்‌ டொழுங்கேனும்‌ கண்டிகை பூண்ட 
சிந்தை தூயஅன்‌ பர்களுடன்‌ திருமணம்‌ போத 
மந்த சாரியின்‌ மணங்கொணர்ந்‌ தெழுந்தது மருத்து.” 
_— ௧௨. திருஞான, - ௧௧௯௪. 
மென்காற்று ஆளுடைய பிள்ளையார்‌ திருமணம்‌: 
காணத்‌ தூய அன்பர்களுடன்‌ வந்தது என உருவூக்கமப்‌: 
பட்டுள்ள. ௮௮, பூந்தூளை த்‌ திருவெண்ணிறாக அணிந்‌ 
தும்‌, தேன்‌உண்ணவரும்‌ வண்டுகளைக்‌ கண்டிகையாகப்‌ 
பூண்டும்‌ வர்‌ ததென்பது, இக்குறிப்பினால்‌ கண்மணி வண்டு: 
அல்லஅ நெல்லிக்காய்‌ அளவு பருமன்‌ இருப்பதே சிறப்பு. 
திருஅடையாள ம்‌ பூண்டார்‌ கவன்‌ எனப்‌ பொலிவர்‌ : 
“ செம்மலர்‌ நோன்‌ தாள்‌ சேரல்‌ ஒட்டா 
அம்மலங்‌ கழீஇ அன்பரோட மரீஇ 
மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ வேடமும்‌ 
ஆலயம்‌ தானும்‌ அரன்‌ எனத்‌ தொழுமே.” 
ட மெய்கண்டான்‌ தமிழ்‌ சூ. ௧௨, 
தவமணி பிறவி கோய்‌ நீக்குவது மட்டும்‌ அன்றி 
உடலுறு கோயையும்‌ ஒழிக்கும்‌. இச்‌ சிவமணியை உரைத்‌ 
துக்‌ கொடுத்தால்‌ பாஅவாகப்‌ பல்வகையான கோய்களும்‌ 
அகலும்‌. சிறப்பாகச்‌ ,சன்னியும்‌ கபமும்‌ தோன்றி ஏற்‌ 
படும்‌ இறப்புத்‌ அன பததையும்‌ நீக்கும்‌. 


_——————— 


ட்‌ ர்‌ 7 A ன அழியும்‌ 0 ்‌ - 
வ்‌ ௪ | ய நமா வவ வச்‌ ட்‌ i 


கழக வேளியீடீ: ௭௦௫ 


TT அனவ வவ வை னன 
பதிப்பாளர்‌ : 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைஷசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிமிடேட்‌, 
1/140, பிராட்வே, சென்னை - 1. 
தலைமை நிலையம்‌ : 
24, கீழைத்‌ தேர்த்தெரு, திருநெல்வேலி. 
Ee எனனை ன ககன க கனை 


விலை அணா ]. 
ட்ப அலச கற சென்னை... 5200 
4 4 
A 


| ஸ்‌ 


கட டைவ்‌ ட கூர்க வ ப அட உட ரு எ ரு ணை அ அவையை அண ஆட பவத்‌ கடட. அண்ட. 


